10 
தருமபுர ஆதீன வெளியீடு எண்‌ 49. 


ப ப்‌ 


KV . M. 

RAMANATHAN ETT, 
MUTHIAH VILAS" 

KOTTAIYUR, (RAMNAD DT.) 


- 
adi ்‌ 4 
கோவை இழார்‌ அவர்களால்‌ 


தொகுக்கப்பெற்று 


திருக்கயிலாய பரம்பரைத்‌ தருமபுர ஆதினம்‌ 
24-வது மகாசமந்கிதானம்‌ 


வ்‌ டத வாதத்தில்‌ ப்‌ 
ஸ்ரீ-லாஸ்ரீ ஷண்ழகதேசிக ஜானசம்பந்த பாமாசாரியசுவாமிகள்‌ 
அவர்களின்‌ 


ஆக்ஞைப்படி வெளியிடப்‌ பெற்றது. 


ப மத அகட மறு 
பதக்க சி 


2 


இருக்கயிலாய பரம்பரைத்‌ இருத்‌ தருமபுர ஆதீனம்‌ 
24-வது மகாசர்ரிகானம்‌ 
ஸரீ-ல்‌-ஸ்ரீ சண்முக தேசிக பரமாசாரிய சுவாமிகள்‌ 


உட 


குருபாதம்‌ 
முன்னுரை 


அறநிலைப்‌ பாதுகாப்புச்‌ சங்கத்தார்‌ (Hindu Reli- 
gious Endowments Board) இட்ட அறிக்கையின்படி 
ஆலயங்களில்‌ கடவுள்‌ வணக்கச்‌ செய்யுட்களை ஆலய 
அதிகாரிகள்‌ ஆலயமதில்களில்‌ எழுதிவைக்கக்‌ கடமைப்‌ 
பட்டிருக்கறொர்கள்‌. ஆனால்‌ ஒரு சில ஆலய அதிகாரிகளே 
அவ்வறிக்கையைப்‌ பின்பற்றிச்‌ சில செய்யுட்களை எழுதி 
யிருப்பதாகத்‌ தெரி௫றது. பெரும்பான்மையான பேர்கள்‌ 
இதுகாறும்‌ எழுதவில்லை எனத்தெரிகிறது. ஒரு சிலர்‌ 
இன்னது எழுதுவது என்று தெரியாமலும்‌ இருக்கிறார்‌ 
்‌ களாம்‌. இதனை உத்தேசித்துக்‌ கோவை கிழார்‌ அவர்கள்‌ 
எடுத்துக்காட்டாகச்‌ சில பாடல்களைத்‌ திரட்டித்தந்‌ 
துள்ளார்கள்‌. ஆலய அதிகாரிகள்‌ அதைப்பின்பற்றி 
ஆலயங்களில்‌ எழுதினால்‌ பொதுமக்களுக்கு மிகுந்தபயன்‌ 
தீரும்‌, இது சமயத்தொடர்புடைய வெளியீடா யிருப்ப. 
தாலும்‌, இதனால்‌ ஆலயங்களுக்கும்‌ பொதுமக்களுக்கும்‌ 
பயன்‌ ஏற்படுமாகையாலும்‌, இப்பணி இவ்வாதன 
மடாலயத்தில்‌ இதுபோ து௩டா த்திவரும்‌ தொண்டுகளுக்குப்‌ 
பொருத்தமாய்‌ அமைகறபடியா லும்‌, இதனை இவ்வா இன 
வெளியீடாக வெளியிடுமாறு இவ்வா னத்தில்‌ 24-வது 
குருமகாசந்நிதானமாய்‌ எழுந்தருளியிருக்கும்‌ ஸ்ரீ-ல-ஸ்ரீ 
ஷண்ழகதேசீக ஞானசம்பந்த பரமாசாரிய சுவாமிகள்‌ -௮வர்கள்‌ 
உத்தரவிட்டிருக்கிறார்கள்‌. இதனைச்‌ சமய நிலையங்களும்‌, 
பொதுமக்களும்‌ பயன்படுத்திக்‌ கொள்வார்களாக. 


தருமபுரம்‌ } திருக்கயிலாய பரம்பரைத்‌ தருமபுர ஆதின 
1-10-42, ஒடுக்கம்‌, சிவதநநாதத்தம்பிரான்‌. 


டெ 


ஆலயங்களில்‌ எழுதவேண்டிய 
திருப்பாடல்கள்‌ 
=p 


1. திவாலயங்கள்‌ 


1 1. பாடல்பேற்றவை:-- சம்பந்தர்‌, அப்பர்‌, சுந்தரர்‌ 
இவர்களால்‌ தனிப்‌ பதிகங்களாகப்‌ பாடல்‌ பெற்றவை. 
இவைகளுக்கு முழுத்தேவாரப்‌ பதிகங்களுண்டு. 


சோழராடு இதம்பரம்‌ முதலிய தலங்கள்‌ 190 
பாண்டிநாடு மதுரை முதலிய ப 14 
ஈடுராடு இிருவண்ணாமலை முதலிய $3 22 
தொண்டைசாடு காஞ்ச முதலிய ப்‌ 98 
கொங்குநாடு அவிநாரி முதலிய ந 7 
ஈழராடு திரிகோணமலை முதலிய 3 2 
வடராடு ஸ்ரீ சைலம்‌ முதலிய 77 5 
மலைநாடு இருவஞ்சைக்களம்‌ என்ற தலம்‌ 1 
அளுவராடு கோகர்ணம்‌ ல்‌ il 

ஆ, தலங்கள்‌ 214 


2. வைப்புத்தலங்கள்‌:-- மூவர்களாலும்‌ பதிகங்களில்‌ 
பெயர்மாத்திரம்‌ குறிக்கப்‌ பெற்றவைகள்‌. மொத்தம்‌ 
தலங்கள்‌ 249. 


2 


3. இருவாசகம்‌ திருவிசைப்பா முதலிய 5-திருமூறை 
களில்‌ கூறப்பெற்றவை. 


4. தலபுராணங்‌ கொண்டவை. 


த. பிற புலவர்களால்‌ பாடப்பெ ற்றவை. 


1-5 வரை தலங்களில்‌ அவைகளுக்கு ஏற்பட்டுள்ள 
துதிப்பாடல்களில்‌ முக்கியமானவைகளை எழுதவேண்டும்‌. 
இவை பெரும்பாலும்‌ ௮ச்சிடப்பட்டுள்ளன. 


17. பாடல்பேறதவை:-- மேலே சொன்ன பாடல்கள்‌ 
எதுவும்‌ பெறாத மற்றைத்‌ தலங்களுக்கு அடியிற்கண்ட 
பொதுப்பாடல்களை எழுதுக. ம்‌ 


தோடுடையசெவியன்‌ விடையேறி ஓர்‌ தூாவெண்மதிகூடி 
காடுடைய சுடலைப்பொடி பூச யென்‌ உள்ளங்கவர்‌ கள்வன்‌ 
ஏடுடைய மலரான்‌ முனைநாள்‌ பணிந்தேத்த அருள்செய்த 
பீடுடைய பிரமாபுசமேவிய பெம்மான்‌ இவனன்றே, -- சம்பந்தர்‌. 1. 


கூற்றாயினவாறு விலக்கஜலீர்‌ கொடுமைபல செய்தன கானறியேன்‌ 
ஏற்றாய்‌ அடிக்கே இரவும்‌ பகலும்‌ பிரியாது வணங்குவன்‌ 
எப்பொழும்‌ 
தோற்றாஅ என்வயிற்றில்‌ ௮அகம்படியே குடசோடு அடக்கி 
மூடக்கியிட 
ஆற்றேன்‌ அடியேன்‌ ௮திகைக்கெடில வீரட்டானத்துறை 
.... அம்மானே. அப்பர்‌. 2. 


பித்தா பிறைகுட்‌ பெருமானே அருளாளா' 

எத்தான்‌ மறவாதே நினைக்கின்றேன்‌ மனத்து உன்னை [டுறையுள்‌ 
வைத்தாய்‌ பெண்ணைத்‌ தென்பால்‌ வெண்ணெய்சல்லூர்‌ அருட்‌ 
அத்தா உனக்காளாய்‌ இனி அல்லேன்‌ என்லாமே --சுந்தரர்‌. 8. 


3 


காதலாகிக்‌ கரிந்து கண்ணீர்‌ மல்‌ 

ஒஅவார்தமை ஈன்னெறிக்கு உய்ப்பது 

வேதம்‌ நான்கினும்‌ மெய்ப்பொருளாவ அ 

நாதன்‌ ஈாமம்‌ ஈமச்சவொயவே. சம்பந்தர்‌. 


நிலைபெறமாறு எண்ணு தியேல்‌ கெஞ்சே நீவா 
நித்தலும்‌ எம்பிரானுடைய கோயில்புக்குப்‌ 
புலர்வதன்முன்‌ அலூட்டு மெழுக்குமிட்டுப்‌ 
பூமாலைபுனைந்து எத்திப்‌ புகழ்க்‌ துபாடி_த்‌ 
தலையாரக்‌ கும்பிட்டுக்‌ கூத்துமாடிச்‌ 
சங்கரா சயபோற்றி போற்றியென்றும்‌ 
அலைபுனல்சேர்‌ செஞ்சடை யெம்‌ ஆதீஎன்றும்‌ 
ஆரூரா என்றென்றே அலருரில்லே. அப்பர்‌. 


அர்தணாளன்‌ உன்‌ அடைக்கலம்‌ புகுத 
அவனைக்‌ காப்பது காரணமாக 
வர்த காலன்‌ தன்‌ ஆருயிர தனை 
வவ்வினாய்க்கு உன்‌,தன்‌ வண்மைகண்டு அடியேன்‌ 
எந்தை நீ எனை ஈமன்‌ தமர்‌ ஈலியில்‌ 
இவன்மற்று என்னடியானென விலக்கும்‌ 
இர்தையால்‌ வந்து உன்‌ திருவடி. அடைந்தேன்‌ 
செழும்பொழில்‌ திருப்புன்க.ருளானே. சுந்தரர்‌. 


பால்நினைர்‌து ஊட்டும்‌ தாயினும சாலப்‌ 
பரிந்‌ து நீ பாவியேனுடைய 
ஊனினை உருக்க உள்ளொளி பெருக்கி 
உலப்பிலா ஆனந்தமாய 
தேனினைச்‌ சொரிந்த புறம்புறம்‌ திரிக்த 
செல்வமே சிவபெருமானே 
யான்‌ உனைத்தொடர்ர்‌து சிக்கெனப்பிடி த்தேன்‌ 
எங்கெழுந்தருளூவது இனியே. மணிவாசகர்‌. 


ல்‌ 


உலகெலாம்‌ உணர்க்து ஓதற்கு அரியவன்‌ 

நிலவுலாவிய நீர்மலி வேணியன்‌ 

அலகில்‌ சோதியன்‌ அம்பலத்து ஆடுவான்‌ 

மலர்‌ சிலம்படி. வாழ்த்தி வணங்குவாம்‌. சேக்கிழார்‌. 8. 


11. பிள்ளையார்‌ஆலயங்கள்‌ 


பிள்ளையார்‌ ஆலயங்களில்‌ அடியிற்கண்ட துதிகளை 
எழுதுக. . 


பிடியதன்‌ உரு உமைகொள மிகுகறியது 

வடிகொடு தன தடி வழிபடுமவர்‌ இடர்‌ 

கடிகணபதி வர அருளினன்‌ மிகுகொடை 

வடிவினர்‌ பயில்‌ வலிவலம்‌ உறை இறையே. சம்பந்தர்‌. 1. 


' இருவாக்கும்‌ செய்கருமம்‌ கைகூட்டும்‌ செஞ்சொல்‌ 

பெருவாக்கும்‌ பீடும்‌ பெருக்கும்‌ -- உருவாக்கும்‌ 

ஆதலால்‌ வானோரும்‌ ஆனை முக தீ தானைக்‌ 

காதலால்‌ கூப்புவர்‌ தம்கை. பதினொராம்‌ திருமுறை, 3. 


விராயகனே வெவ்வினையை வேரறுக்க வல்லான்‌ ்‌ 
விசாயகனே வேட்கை தணிவிப்பான்‌ --- விராயகனே 
விண்ணிற்கும்‌ மண்ணிற்கும்‌ ஈாதனுமார்‌ தன்மையினால்‌ 
கண்ணில்‌ பணியின்‌ கனிந்து. ப்பத்‌ 


எடுக்கு மாக்கதை இன்தமிழ்ச்‌ செய்யுளாய்‌ 

ஈடக்கு மேன்மை நமக்கு அருள்செய்திடத்‌ 

தடக்கை ஐர்‌அடைத்‌ தாழ்செவி நீண்முடிக்‌ i 
கடக்களிற்றைக்‌ கருத்துள்‌ இருத்‌ அவாம்‌. சேக்கிழார்‌. 4. 


5 


திருவும்‌ கல்வியும்‌ ரும்‌ தழைக்கவும்‌ 

கருணை பூக்கவும்‌ மையைக்‌ காய்க்கவும்‌ 

பருவமாய்‌ ஈமத உள்ளம்‌ பழுக்கவும்‌ 

பெருகும்‌ ஆழத்அப்‌ பிள்ளையைப்‌ பேணுவாம்‌. 
_லவிருத்தாசலபுராணம்‌. 5. 


111 சுப்பிரமணிய தலங்கள்‌ 
தனிச்‌ சுப்பிரமணிய தலங்களுக்கு உரியவை. 


1. திறப்புகம்‌ . பெற்றவை: அருணூரிகாத சுவாமிகள்‌. 
அருளிச்செய்த தலத்திறாப்புகழ்களை எழுக. 


2. புராணங்கள்‌ உள்ளவை:-- அப்புசாணங்களிற்‌ கண்ட 
முருகன்‌ அதிகளை எழுஅக. 


8. ஏனையவை: அடியிற்கண்டவைகளை எழுதுக. 


முன்னையார்‌ மயில்‌ ஊர்தி முருகவேள்‌ 

தன்னை யாரெனில்‌ தான்‌ ஒர்‌ தலைமகன்‌ 

என்னை ஆளும்‌ இறையவன்‌ எம்பிரான்‌ 

பின்னை. யாரவர்‌ பேசெயிலாளசே. அப்பர்‌. 1. 


உன்னை ஒழிய ஒருவரையும்‌ ஈம்புலேன்‌ 

பின்னை ஒருவரை யான்‌ பின்செல்லேன்‌ — பன்னிருகைக்‌ 
கோலப்பா வானோர்‌ கொடியவினை தீர்த்தருளும்‌ 

வேலப்பா செர்திவாழ்வே, -பதினோசாச்திருமுறை, 9, 


6 
உருவாய்‌ அருவாய்‌ உளதாய்‌ இலதாய்‌ 
மருவாய்‌ மலராய்‌ மணியாய்‌ ஒளியாய்க்‌ 
கருவாய்‌ உயிராய்க்‌ கதியாய்‌ விதியாய்க்‌ 
குருவாய்‌ வருவாய்‌ அருள்வாய்‌ குகனே. —கர்தானுபூதி. 


முடியாப்‌ பிறவிக்கடலில்‌ புகார்‌ முழுஅங்கெடுக்கும்‌ 
மிடியால்படியில்‌ விதனப்படார்‌ வெற்றிவேற்பெருமாள்‌ 
அடியார்க்கு ஈல்லபெருமாள்‌ அவுணர்‌ குலமடங்கப்‌ 
பொடியாக்கிய பெருமாள்‌ திருஈாமம்‌ புகல்பவசே. 
கந்தரலங்காரம்‌. 


ஏனறுமயிலேறி விளையாடும்‌ முகம்‌ ஒன்றே 
ஈசருடன்‌ ஞானமொழி பேசுமுகம்‌ ஒன்றே 
கூனும்‌ அடியார்கள்‌ வினை தீர்க்கும்‌ முகம்‌ ஒன்றே 
குன்‌அருவ வேல்வாக்‌இ நின்றமுகம்‌ ஒன்றே 
மாறுபடு குரரை வதைத்தமுகம்‌ ஒன்றே ்‌ 
வள்ளியை மணம்புணச வந்தமுகம்‌ ஒன்றே 
ஆதுமுகமான பொருள்‌ நீ யருளல்‌ வேண்டும்‌ 
ஆதியருணாசலம்‌ அமர்ந்த பெருமாளே. 
—அருணசிரிராதர்‌. 


அருவும்‌ ஆகுவன்‌ உருவமும்‌ ஆகுவன்‌ அருவும்‌ 
உருவும்‌ இல்லதோர்‌ தன்மையும்‌ ஆகுவன்‌ ஊழின்‌ 
கருமம்‌ ஆகுவன்‌ நிமித்தமும்‌ ஆகுவன்‌ கண்டாய்‌ 


பரமன்‌ ஆடலை யாவரே பகர்ர்திடற்பாலார்‌. — கந்தபுராணம்‌. 


IV. அம்மன்‌ கோயில்கள்‌ 
அடியிற்கண்ட துதிகளை எழுதுக. 


சுந்தரி எந்தை துணைவி என்‌ பாசத்தொடரை எல்லாம்‌ 
வந்து அரி இக்‌ அ. ரவண்ணத்தினாள்‌ மடன்‌ தலைமேல்‌ 


5. 


1012 


அர்தரி நீலி அழியாத கன்னிகை ஆரணத்தோன்‌ 
து கைத்தலத்தாள்‌ மலர்த்தாள்‌ என்‌ கருத்தனவே. 
—அபிராமியர்தாதி. 


பூத்தவளே புவனம்‌ பதினான்கையும்‌ பூத்தவண்ணம்‌ 
காத்தவளே பின்‌ கரந்தவளே கறைக்கண்டனுக்கு 
மூத்தவளே என்றும்‌ மூவர முகுந்தற்கு இளையவளே 
மாத்‌தவளே உன்னையன்றி மற்றோர்‌ தெய்வம்‌ வச்திப்பதே. ,, 


தனம்தறாம்‌ கல்விதரும்‌ ஒருகாளும்‌ தளர்வுஅறியா 

மனம்‌,தறும்‌ தெய்வவடிவும்‌ தரும்‌ நெஞ்சில்‌ வஞ்சமில்லா 
இனம்தரும்‌ ஈல்லனஎல்லாம்‌ தரும்‌ அன்பர்‌ என்பவர்க்கே 
கனம்தரும்‌ பூங்குழலாள்‌ அபிராமி கடைக்கண்களே. ம்‌] 


தூக்கும்‌ பனுவல்‌ அறைதோய்ர்த கல்வியும்‌ சொற்சுவைதோய்‌ 
வாக்கும்‌ பெருகப்‌ பணித்தருள்வாய்‌ வடநூற்கடலும்‌ 


தேக்கும்‌ செழுக்தமிழ்ச்செல்வமும்‌ கொண்டர்‌ செர்நாவில்‌ நின்று 


காக்கும்‌ கருணைக்கடலே சகலகலாவல்லியே. --குமசகுருபரர்‌. 


செங்கமலப்‌ பொலந்தாதில்‌ திகழ்ந்து ஒளிரும்‌ 
எழில்மேனித்‌ திருவே வேலை ட்‌ 
அங்கணுலகு இருள்‌ அறக்கும்‌ அலர்கதிராய்‌ 
்‌  வெண்மதியாய்‌ அமரர்க்கு ஊட்டும்‌ 
பொங்கழலாய்‌ உலகு அளிக்கும்‌ பூங்கொடியே 
நெடுங்கானில்‌ பொருப்பில்‌ மண்ணில்‌ 
எங்குளை நீ 'அவணன்றோ மல்லல்‌ வளம்‌ 
சிறந்தோக்கி இருப்ப தம்மா. —காசிகாண்டம்‌. 


4, 


5. 


8 
3. கிராம தேவதைகள்‌ 


ஐயனார்‌ பிடாரி முதலியன. தனிப்பாடல்கள்‌ 
இருந்தால்‌ எழுதுக. இல்லாவிடில்‌ சிவாலயங்கட்குக்‌ 
குறித்த பாடல்களையே எழுதுக. 


V1. திருமால்‌. ஆலயங்கள்‌ 


1. 1. மங்களாசாசனம்‌ பெற்றவை 108. ஆழ்வார்கள்‌ பன்னிரு 
வர்களால்‌ பாடப்பெற்றவை. 


2. ஆசாரியர்களால்‌ பாடப்பெற்றவை. 
8. வைணவப்புலவர்களால்‌ அதிக்கப்‌ பெற்றவை. 
4. தலபுராணங்கள்‌ உள்ளவை. 


1. முதல்‌ 4-வரை தலங்களுக்கு அந்தந்தப்‌ பாசுரங்களை 
எழுஅக. 


11. பாடல்‌ பேறதவை:- அடியிற்கண்டவைகளை எழுதுக. 


குலர்தரும்‌ செல்வம்‌ தந்திடும்‌ அடியார்‌ 
படுஅயர்‌ ஆயின எல்லாம்‌ 
நிலந்தரம்‌ செய்யும்‌ நீள்விசம்பு அருளும்‌ 
அருளொடு பெருநிலம்‌ அளிக்கும்‌ 
வலர்தரும்‌ மற்றும்‌ தந்திடும்‌ பெற்ற 
தாயினும்‌ ஆயின செய்யும்‌ 
ஈலர்‌.தரும்‌ சொல்லை சான்‌ கண்டுகொண்டேன்‌ 
சா.சாயணா என்னும்‌ நாமம்‌. — திருமங்கையாழ்வார்‌. 3, 


9 


பச்சைமா மலைபோல்‌ மேனி பவளவாய்க்‌ கமலச்‌ செங்கண்‌ 

அச்சுதா அமரர்‌ ஏறே ஆயர்தங்கொழுந்தே என்னும்‌ 

இச்சுவைதவிச யான்போய்‌ இர்திரலோகம்‌ ஆளும்‌ 

அச்சுவை பெறினும்‌ வேண்டேன்‌ ௮.ரங்கமாஈகருளானே. 
--தொண்டாடிப்பொடியாழ்வார்‌. 2. 


ஆனாத செல்வத்து அரம்பையர்கள்‌ தற்சூழ 

வானாளுஞ்‌ செல்வமும்‌ மண்ணரசும்‌ யான்‌ வேண்டேன்‌ 

தேனார்‌ பூஞ்சோலைத்‌ இிருவேங்கடச்‌ சுனையில்‌ 

மீனாய்ப்‌ பிறக்கும்‌ விதியடையேன்‌ ஆவேனே. 
_குலசேகரப்பெருமாள்‌. 3. 


யாவையும்‌ யாவரும்‌ தானாய்‌ அவரவர்‌ சமயந்தோறும்‌ 
- தோய்விலன்‌ புலன்‌ ஐர்‌.துக்கும்‌ சொலப்படான்‌ உணர்வின்மூர்த்தி 
அவீசேர்‌ உயிரினுள்ளான்‌ யாதமோர்‌ பற்றிலாத 
பாவனை அதனைக்‌ கூடில்‌ அவனையும்‌ கூடலாமே. 
_ரம்மாழ்வார்‌. 4. 


இம்மைக்கும்‌ ஏழேழ்‌ பிறவிக்கும்‌ பற்றாவான்‌ 
நம்மை யுடையவன்‌ நாராயணன்‌ ஈம்பி 
செம்மையுடைய திறாக்கையால்‌ தாள்பற்றி 
' அம்மி மிதிக்கக்‌ கனாக்கண்டேன்‌ தோழி கான்‌. ஆண்டாள்‌, 5. 


ESS 
ஞானசம்பந்தம்‌ பதிப்பகம்‌, தருமபுரம்‌. 


= C2 | 


உ 
குருபாதம்‌ 
ஞான சம்பததம்‌ 
்‌ திருக்கயிலாய பரம்பரைத்‌ தருமபுர்‌ 
ஆதீனத்தினின்றும்‌ வெளிவரும்‌ சைவசித்தாந்த 
மாத வெளியிடு 
நீங்களும்‌ ஒரு சந்தாதாரரா ? ws 


இல்லையேல்‌ இப்போழதே சந்தாத்தோகையை செலுத்தி 
பத்திரிகையைப்‌ பேற்றுக்கோள்ளுங்கள்‌. 


[43 29 


மாதம்‌ ஓரு முறையாவது அன்பர்கள்‌ பலருக்கும்‌ 
நம்‌ சமயக்‌ கொள்கைகளை எடுத்து வீளக்கக்‌ கூற 
வேண்டும்‌ என்ற பெருவிருப்பால்‌ சென்ற ஓரு வருட 
காலமாக வெளிவருகிறது. சைவ உலகிலுள்ள நல்ல 
தெளிந்த: அறிவாளிகள்‌ சைவத்‌ திருமுறைகள்‌, 
சாத்திரங்களிலிருந்து தெளிந்த அரும்‌ பெரும்‌ 
விஷயங்களை எழுதி வருறொர்கள்‌. ஓவ்வொரு சைவ நன்‌ 
மக்களின்‌ வீடுகளிலும்‌, புத்தக சாலைகளிலும்‌, ஆலயங்‌! 
களிலும்‌ அவசியம்‌ இருக்கவேண்டியதொன்று என்று 
அறிஞர்களால்‌ போற்றப்படுவது: எல்லோருக்கும்‌ பயன்‌ 
அளிக்க வேண்டுமென்றே காகிதம்‌ டைப்பது அரிதாக 
உள்ள இக்காலத்திலும்‌ ஆண்டு வரியை மிகக்குறைவாக 
அடி.யிற்கண்டபடி. வைக்கப்பட்டி ருக்கிறது. 


உள்ராடு (இந்தியா, இலக்கை) அஞ்சற்கூலியுட்பட ரூ. 1-8-0 
தனிப்பட (அஞ்சற்கூலி வேறாக) விலை ட ரூ, 02௨0 


இதற்கென இப்பொழுது வசதியுள்ள அச்சுக்கூடம்‌ 
ஓன்றும்‌ பெருஞ்‌ செலவில்‌ நிறுவப்பட்டிருக்கற.து. 
அதில்‌ நல்ல தேர்ந்த வேலைக்காரர்களைக்கொண்டு அழகான 
முறையில்‌ புத்தகங்கள்‌ பதிப்பிக்கவும்‌, பத்திரிகைகள்‌ 
முதலியன போடவும்‌ ஏற்பாடாக இருக்கிறது. இதனையும்‌ 
அன்பர்கள்‌ பயன்படுத்திக்கொள்வார்களாக. 


செயலாளர்‌, 
“ ஞானசம்பந்தம்‌ ” காரியாலயம்‌, 
தருமபுரம்‌, மாயவரம்‌. 


௨ 
குருபாதம்‌ 
“ ஞானசம்பந்தம்‌ 
்‌ திருக்கயிலாய பரம்பரைத்‌ தருமபுர 

ஆதனத்தினின்றும்‌ வெளிவரும்‌ சைவசித்தாந்த 

மாத வெளியிடு 

நீங்களும்‌ ஒரு சந்தாதாரரா ? , 
இல்லையேல்‌ இப்போழதே சந்தாத்தோகையை செலுத்தி 

பத்திரிகையைப்‌ பேற்றுக்கொள்ளுங்கள்‌. 


29 


மாதம்‌ ஓரு முறையாவது அன்பர்கள்‌ பலருக்கும்‌ 
நம்‌ சமயக்‌ கொள்கைகளை எடுத்து வீளக்டிக்‌ கூற 
வேண்டும்‌ என்ற பெருவிருப்பால்‌ சென்ற ஒரு வருட 
காலமாக வெளிவருகிறது. சைவ உலகிலுள்ள நல்ல 
தெளிந்த: அறிவாளிகள்‌ சைவத்‌ திருமுறைகள்‌, 
சாத்திரங்களிலிருந்து தெளிந்த அரும்‌ பெரும்‌ 
விஷயங்களை எழுதி வருகிறார்கள்‌. ஒவ்வொரு சைவ நன்‌ 
மக்களின்‌ வீடுகளிலும்‌, புத்தக சாலைகளிலும்‌, ஆலயங்‌ 
களிலும்‌ அவசியம்‌ இருக்கவேண்டியதொன் று என்று 
அறிஞர்களால்‌ போற்றப்படுவது! எல்லோருக்கும்‌ பயன்‌ 
அளிக்க வேண்டுமென்றே காகிதம்‌ இடைப்பது அரிதாக 
உள்ள இக்காலத்திலும்‌ ஆண்டு வரியை மிகக்குறைவாக 
அடியிற்கண்டபடி. வைக்கப்பட்டிருக்கிறது. 


உள்சாடு (இர்தியா, இலக்கை ) அஞ்சத்கூலியுட்பட ரூ. 1-8-0 
தனிப்பழ. (அஞ்சற்கூலி வேறாக) விலை 6 ரூ. 0--2_0 


இதற்கென இப்பொழுது வசதியுள்ள அச்சுக்கூடம்‌ 
ஓன்றும்‌ பெருஞ்‌ செலவில்‌ றி அவப்பட்டி ருக்கிறது. 
அதில்‌ நல்ல தேர்ந்த வேலைக்காரர்களை க்கொண்டு அழகான 
முறையில்‌ புத்தகங்கள்‌ பதிப்பிக்கவும்‌, பத்திரிகைகள்‌ 
முதலியன போடவும்‌ ஏற்பாடாகி இருக்கிறது. இதனையும்‌ 
அன்பர்கள்‌ பயன்படுத்திக்கொள்வார்களாக. 


செயலாளர்‌, 
“ ஞானசம்பந்தம்‌ *' காரியாலயம்‌, 
தருமபுரம்‌, மாயவரம்‌. 


